© 


தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 .60 காசு 


* * 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


யே வெல்லும் 


எண் 17 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 11 , 2011 
சித்திரை 28 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (2டி ) எண் 23 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2 ) த் துறை, நாள் : 18 மே 2010.] 


தமிழ்நாடு 1955ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர்கள் சட்டத்தின் 54 ஆம் விதியைச் சேர்ந்த (1) துணைவிதியின் ( iii ) 
மற்றும் ( iv ) ஆம் பகுதிகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பின்வரும் நபர்களை 
மலைத்தோட்டத் தொழிலாளர் வீட்டுவசதி ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினர்களாக இதனால் நியமனம் செய்கிறார் . 


தலைவர் 


அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் - வேலைவாய்ப்புத் துறை , 
சென்னை - 600 009 . 


செயலாளர் 


மலைத்தோட்ட தலைமை ஆய்வாளர் , 
தொழிலாளர் நல ஆணையாளர் அலுவலகம் , 
சென்னை - 600 006 . 


| . அலுவல் உறுப்பினர் 


1 . தொழிலாளர் நல ஆணையாளர் , 

சென்னை - 600 006 . 


2 . தலைமை பொறியாளர் ( கட்டடங்கள்), 

பொதுப் பணித் துறை, 
சென்னை - 600 005 . 


DTP - II -2 - 17 ( T Sup ) 


3 . அரசு இணைச் செயலாளர் , 

சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை , 
சென்னை - 600 009 . 


4 . அரசு துணைச் செயலாளர் , 

வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறை , 
சென்னை - 600 009 . 


II . வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் 


1 . நிருவாக இயக்குநர் , 

அரசு ரப்பர் கழகம் , 
வடசேரி , நாகர்கோவில் - 629 001 . 


2 . நிருவாக இயக்குநர் , 

தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் , 
குன்னூர் - 643 101 . 


3 . 


தலைவர் , 
நீலகிரி வயநாடு மலைத்தோட்டத் 
தொழிலாளர்கள் சங்கம் , 
அஞ்சல் பெட்டி எண் . 53 , 
யு . பி . ஏ . எஸ் . ஐ . கட்டடம் , கூடலூர் , 
நீலகிரி - 643 212 . 


தலைவர் , 
தமிழ்நாடு மலைத்தோட்டத் 
தொழிலாளர் சங்கம் , 
42 , ஏ . ட்டி . டி . ட்டி காலனி, 
கோயம்புத்தூர் - 641 018 . 


III . தொழிலாளரின் பிரதிநிதிகள் 

1 . திரு . ஜி . சுரேஷ் , 

தமிழ்நாடு மாநிலக்குழு உறுப்பினர் , 
சி . ஐ . ட்டி . யூ , 
12 / 30சி , பந்தலூர் அஞ்சல் , 

நீலகிரி - 643 233 . 
2 . திரு . எஸ் . பாலன் , 

பொதுச் செயலாளர் , 
நீலகிரி மாவட்ட எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன் , 
ஐ . என் . டி . யூ .சி , 
கூடலூர் - 643 212 . 
திரு . வி .பி . வினோத்குமார் , 
இணை பொதுச் செயலாளர் , 
ஆனைமலை திராவிட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , 
எல் . ப்பி . எஃப் , 
8 / 447 , கூட்டுறவுக் காலனி , 

வால்பாறை ,- 642 127 , கோயம்புத்தூர் மாவட்டம் . 
4 . திரு . எஸ் . சுப்பையா , ஏ .ஐ . ட்டி . யூ .சி . , 

3 / 229 , சுன்னம்பில் கோட்டம் , 
மாஞ்சோலை எஸ்டேட் , 
அம்பாசமுத்திரம் வட்டம் , 
திருநெல்வேலி மாவட்டம் . 


ட்டி . பிரபாகர ராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 288 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி (ந . மே .4 -2)த் துறை , நாள் : 15 டிசம்பர் 2010.) 


தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர மற்றும் நாட்டுப்புற அமைப்புத் திட்டச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35/ 1972) 10 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) ஆம் உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்ட அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
17 - 04 - 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 இல் 219 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்டுள்ள 
ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் 15 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையில் சிவகாசி உள்ளூர் திட்டப் பகுதியில் கூடுதல் 
பகுதிகளை சேர்த்து , கீழ்க்காணும் திருத்தங்களை செய்வதற்கான கருத்தை இதனால் அறிவிக்கிறார் . 


2 . இந்த வரைவு திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைதற்கு 
முன்னர் , இது தொடர்பாக அங்கு வசிப்பவரிடமிருந்தோ அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றத்திடமிருந்தோ அல்லது உள்ளூர் 
பகுதியிலுள்ள நிறுவனத்திடமிருந்தோ மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் வரப்பெற்றால் , தமிழ்நாடு அரசு அதனை உரியவாறு 
பரிசீலிக்கும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை எழுத்து மூலமாக தமிழ்நாடு 
அரசுச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பவேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 


மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள " அட்டவணை " க்குப் பதிலாக , கீழ்க்காணும் " அட்டவணையை " அமைத்துக்கொள்ள வேண்டும் ; 
அதாவது , 


அட்டவணை 


வரிசை எண் 


உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் 


உள்ளூர்த் திட்டப் 
பகுதியாக அமையும் பகுதி 


சிவகாசி நகராட்சிப் பகுதி (சிவகாசி கிராமத்தில் ஒரு பகுதி மற்றும் 

விஸ்வநத்தம் கிராமத்தில் ஒரு பகுதி ) . 


திருத்தங்கல் - நகராட்சிப் பகுதி (திருத்தங்கல் மற்றும் கீழ்திருத்தங்கல் 

கிராமத்தில் ஒரு பகுதி ) 


சிவகாசி கிராமத்தில் ஒரு பகுதி (சித்துராஜபுரம் ) 


விஸ்வநத்தம் கிராமத்தில் ஒரு பகுதி 


திருத்தங்கல் கிராமத்தில் ஒரு பகுதி 


கீழ்திருத்தங்கல் கிராமத்தில் ஒரு பகுதி 


அனையூர் கிராமம் 


நாராயணபுரம் கிராமம் . 


அசோக் டோங்ரே , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அற 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை . 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 23 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி (UD 4 - 2) த் துறை , நாள் : 27 ஜனவரி 2011.) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர - நாட்டுப்புற அமைப்புத் திட்டச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/ 1972 ) 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) ஆம் உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆத்தூர் உள்ளூர் 
அமைப்புத் திட்டப் பகுதியில் , கூடுதல் பகுதியினை சேர்ப்பதற்கும் , 10 - 04 - 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் II - பிரிவு 2 இன் 205 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் II ( 2)/ RUL/ 1999/ 74 
ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை செய்வதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , இது தொடர்பாக மேற்சொன்ன உள்ளூர் 
பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு அரசிதழில் 
இந்த அறிவிக்கையின் வெளியீட்டு நாள் முடிவடைவதற்கு முன்னர் மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் வரப்பெற்றால் , தமிழ்நாடு 
அரசு அதனை உரியவாறு கருதிப்பார்க்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை எழுத்து மூலமாக அரசுச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , அட்டவணை " என்பதற்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
அதாவது: 


நாளன்விலுள்ள யாதொரு இளியீட்டு நாள் முடிவறுைம் இதனால் அறிவிகம் நகர்ப்பகுதி வல 


கயின் வெளியீட்டு நான் அல்லது யாதொரு உள்வர் எனப்படும் என்றும் , இது தங்கள் கால அளவு முடிவடை 


" அட்டவணை 
உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் 


தொடர் எண் 


உள்ளூர் திட்டப் 
பகுதியாக அமைகின்றப் பகுதி 

( 3 ) 


E 


- 


ஆத்தூர் 


(1) 


70 ஆத்தூர் நகராட்சி 

நரசிங்கபுரம் 


52 


| 


41/1 உடையாம்பட்டி 


நரசிங்கபுரம் நகராட்சி 


41/ 2 லஷ்மணமுத்திரம் 


42 


தாண்டவராயபுரம் 


தென்னங்குடி பாளையம் 
அப்பமேசமுத்திரம் 
முட்டல் 
கல்லாநத்தம் 
அம்மம்பாளையம் 

துலுக்கனூர் 
72 வளையமாதேவி . 


( 10) 


அசோக் டோங்ரே , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


